NOVEMBER/DECEMBER 2023 


BATA33/FATA33/CATA33 — தமிழ்‌ இலக்கிய 
வரலாறு 1 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ-- (10% 2 = 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 


த கடைச்‌ சங்கம்‌ இருந்த இடம்‌ எது? 


2.9] எட்டுத்தொகை நூல்களுள்‌ அகப்பொருளுரைக்கும்‌ 
நூல்கள்‌ எத்தனை? 


3... பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ அறநூல்கள்‌ 
எத்தனை? 


4. திருக்குறளை இலத்தீன்‌ மொழியில்‌ மொழி பெயர்த்தவர்‌ 
யார்‌? 


5. சூடிக்‌ கொடுத்த நாச்சியார்‌ என்றழைக்கப்படுபவர்‌ யார்‌? 
6. திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட நோய்‌ என்ன? 
்‌ 7. புறப்பொருள்‌ வெண்பாமாலையின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 


8. இறையனார்‌ களவியலுரை யாரால்‌ எழுதப்பட்டது? 


838. 


10. 


101) 


12. 


18. 


14. 


சூளாமணி காப்பியத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 


குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த சமணக்‌ காப்பியம்‌ 
எது? 


பகுதி ஆ — (5 % 5 = 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 
(௮) ஐங்குறு நூறு குறித்து எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) அகநானூறு குறித்து எழுதுக. 


(அ) ஆசாரக்‌ கோவையில்‌ உள்ள அறங்கருத்துகளை 
விளக்குக, 


(அல்லது) 
(ஆ) பழமொழி நானூறு நூலின்‌ பொருளை விவரி. 
(அ) பொய்கையாழ்வார்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) திருமழிசை ஆழ்வார்‌ குறித்து எழுதுக. 
(௮) ஒட்டக்கூத்தர்‌ பற்றி எழுதுக. 


(அல்லது) 
(ஆ) செயங்கொண்டார்‌ பற்றி எழுதுக. 


2 888 


15. 


19. 


20. 


(அ) திருப்பணந்தாள்‌ காசிமடம்‌ தமிழுக்கு ஆற்றியப்‌ 
பணி யாது? விளக்குக. 


(அல்லது) 
(ஆ) மதுரைமடம்‌ குறித்து எழுதுக. 
பகுதி இ-- (3 % 10 - 80 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்றனுக்கு விரிவாக விடையளி. 


தமிழ்‌ மொழியின்‌ 
எடுத்துரைக்க. 


பழமையையும்‌ சிறப்பையும்‌ 


இரட்டைக்‌ காப்பியங்கள்‌ குறித்து விளக்குக. 
ஐஞ்சிறு காப்பியங்களை விவரி. 
பிள்ளைத்தமிழ்‌ நூல்‌ கூறும்‌ செய்தி யாது? விவரி. 


சிற்றிலக்கியங்களை விளக்குக. 


3 888 


